ட்டை வயங்க 
ன்‌ ன்‌ கு டெ 
25% 


கப்பட பப்ளி இ RC படம வடம அ: 


பொருளடக்கம்‌ 


பிரார்த்தனை 


ஆத்திரேய அக்கினிவேச ஸம்வாதம்‌ 


VEGETARIANISM 


முள்ளங்கி 
ஆயுளின்‌ லக்ஷணம்‌ - (2) 


பேனும்‌ ஈறும்‌ 


Statement about ownership. 8ம்‌ other particulars 


about newspaper ‘ AROGYAM ’ 
FORM IV (Vide Rule 8) 


1, Place of Publication + Tiruchirapalli, 


2, "Periodicity of its publication ° ... Monthly, 


3. ‘Printer's Name மி, K. Krishnaswami, 
Nationality : த்‌ Indian. 
Address. p ன்‌ ௨ Hindi Prachar Press, Tennur. Road, 
ம உடம்‌... Tirdchirapalli=17.’ «1 
4, Publisher's Name ட தைய TS. Iswaran 
Nationality i AGE 
Address - “=. 27, Chinnakadai Street, Tiruchy-2, 
5, Editor's Name அச்வ ல்‌, ;V. Radhakrishna Sastri 
Nationality i =» Indian. ~ 
Address 00 25) Tanjore Tank Street, Tiruchi-2, . 
6, Names and addresses of indjvi- வட AYURVEDA SEVA SAMITI, 
duals who own the newspaper 27, Chinnakadai Street, 
and Partner or shareholders Tiruchirapalli-620 002, 


holding more than one percent 
of the total capital. 


I, T. S. ISWARAN, hereby declare that the particulars given above 
are true to the best of my knowledge and belief. 


TIRUCHI, (Sd) T. S. ISWARAN, 
20—3—'79, 7 Publisher. 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌ * 
ஸ்‌! ஆசிரியர்‌ : 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத்‌ V, B. நடராஜ சாஸ்திரி 
நிர்வாஹ ஆசிரியர்‌ : 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
5. V. ராதாகிருஷ்ண சாஸ்திரி. 
வெளியிடுபவர்‌ ; 7, 5..ஈச்வரன்‌, [..[,1ம. 


ஆரோக்கியம்‌ வாசகர்களுக்கு 


ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 
வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 
உயர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌, பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 
முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌. ்‌ 


எளிச்சளிளார்‌ Td எனன | 


அறம்பொரு ளின்பமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யாரவதா ரோக்கியமே, 


பிரார்த்தனை 
ஏ எகா STAT 8 
ஏராள எளி ௭, விர்‌ களி | 
ஏளன எள்‌, என்னி ௭௭ எர 
என்‌ ஈர்‌ a னார்கள்‌ எகரி ப 


ஈசனின்‌ கருணையே ! ஈசனாயினும்‌ அவன்‌ உனக்கு 
அடங்கியவன்‌. எனக்காக அவனுக்கு ஒரு கட்டளையிட |! 
“நீ உள்ளிருந்து ஆட்டுவித்தபடி அவன்‌ ஆடுகிறான்‌. அவன்‌ 
சுயமாக ஒன்றையும்‌ செய்யவில்லை. காற்றிழுத்த பாதையில்‌ 
செல்லும்‌ காய்ந்த புல்லைப்போல்‌ அவன்‌ நிலை உளளது. 
அதனால்‌ அவனிடம்‌ குற்றம்‌ கண்டுபிடிப்பது எப்படித்‌ தகும்‌? 
குற்றமே செய்யாதபோது தண்டிப்பது என்ன நியாயம்‌? 
சீக்கிரம்‌ அவனைக்‌ காப்பாற்று.” இந்தக்‌ கட்டளையை அவன்‌ 
மீறமாட்டான்‌. தேவி கருணையே | நீதான்‌ எனக்காக இதைச்‌ 
செய்யவேண்டும்‌. > 
- ஸ்ரீதரரின்‌ - தயாசதகம்‌. 


௨0 ஆரோக்கியம்‌-- 


ஆத்திரேய அக்சினிவேச ஸம்வாதம்‌ 


சிஷ்யர்‌ அக்கினிவேசர்‌ குரு ஆத்திரேய முனிவரை வணங்கி, 
உணவு உடலில்‌ எவ்விதம்‌ தாதுக்களாக மாறுகின்றது? என்று 
விளக்கும்படி வேண்டினார்‌. 


குரு போதிக்கிறார்‌ - உணவுப்‌ பண்டங்களில்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
பிருதிவீ முதலிய ஐந்து பூதங்கள்‌ இருக்கின்றன. குடலில்‌ உள்ள 
ஜீர்ணகாரி அக்கினிகளும்‌ பஞ்சபூதமயங்கள்‌. குடலில்‌ உள்ள பிருதவீ 
தத்துவம்‌ மிகுந்த ௮க்கினியானது உணவில்‌ உள்ள பிருதிவீ அம்சத்தை 
பாகம்‌ செய்கின்றது ஜலதத்துவம்‌ உள்ள அக்கினி. ஜலமயமான 
உணவை பக்குவம்‌ செய்கிறது. இவ்விதமே வாயு-௮க்கினி-ஆகாச 
பூதங்களாலான அக்கினிகள்‌ உணவில்‌ அந்தந்த பூதம்‌ கொண்ட 
அம்சங்களை பாகம்‌ செய்கின்றன. உடலில்‌ உள்ள மிகச்‌ சிறிய பெரிய 
அங்கங்கள்‌ தாதுக்கள்‌ அனைத்தும்‌ பஞ்சபூதமயங்களே. நுட்பமான 
தாதுக்களிலும்‌ சேரும்படியாக பாகம்‌ செய்யப்பட்ட உணவுகள்‌, 
வாயுவின்‌ உதவியினால்‌, உடலில்‌ பஞ்சபூதமயமான தாதுக்களில்‌ 
அந்தந்த பூதத்தின்‌ அம்சங்களில்‌ ஊடுறுவி, தாதுக்களை வளர்க்‌ 
இன்றன. எப்பொழுதும்‌ ஸமானமான அம்சங்களுடைய சேர்க்கைதான்‌ 
விருத்திகாரணம்‌ அல்லவா? ஆதலால்‌ பஞ்சபூதமயமான உணவு 
பஞ்சபூதமயமான அக்கினிகளினால்‌ பாகம்‌ செய்யப்பட்டு பஞ்சபூத 
மயமான சரீர தாதுக்களை வளர்க்கின்‌ றது. 


சிஷ்யர்‌ அக்கினிவேசர்‌ மேலும்‌ அறிய விரும்பி, பக்குவம்‌ செய்யப்‌ 
பட்ட உணவு எத்தனை விதங்களாகப்‌ பிரிகின்றது? சரீர தாதுக்க 
ளுடைய பிரிவுகளும்‌ பலவிதங்களாக இருக்கின்றன. எந்தப்‌ பிரிவு 
எந்தப்‌ பிரிவுகளை போவிக்கின்றது? என்று குருவைக்‌ கேட்டார்‌. 


குரு - இது ஒவ்வொருவரும்‌ அறியவேண்டிய விஷயம்‌ ஆரோக்‌ 
கியப்‌ பாதுகாப்புக்கு. கவனமாய்‌ கேள்‌ என்று போதிக்கிறார்‌. 


பஞ்சபூதமயமான உணவு ஐந்து விதங்களான அக்கினியினால்‌ 
பாகம்‌ செய்யப்படினும்‌, உணவு தனித்தனியே பிரிந்து ஐந்து விதங்‌ 
களாக நிற்பதில்லை. ஸகலமான உணவும்‌ பாகம்‌ செய்யப்பட்டு 
குடலில்‌ மிகத்தூயதான குழம்புக்‌ கூழுபோல்‌ ஒன்றுசேர்ந்து தான்‌ 
இருக்கிறது. உணவின்‌ ஸாராம்சமான இதற்கு அன்னரஸம்‌ என்று 
பெயர்‌ இதுவும்‌ பஞ்சபூதமயந்தான்‌ ஸுக்ஷ்மமான அன்னரஸம்‌ 
குடல்களில்‌ மேலும்‌ அக்கினியினால்‌ பாகம்‌ செய்யப்படுகிறது. அந்த 


மார்ச்சு--1979 ஆத்திரேய . அக்கினிவேச...... 51 


ஸாரமான அம்சத்தை வாயுவானது மேலும்‌ வடிக்கட்டி, தெளிவு 
அம்சத்தைத்‌ தனியாகவும்‌ தெளிவில்லாத அம்சத்தைத்‌ தனியாகவும்‌ 
பிரிக்கின்றது, தெளிவிற்கு அன்னரஸத்தின்‌ ' பிரஸரதம்‌ ' என்றும்‌, 
தெளிவில்லாத பாகத்திற்கு “கிட்டம்‌ ' என்றும்‌ பெயர்‌. 


பிரஸாதாம்சமும்‌ வாயுவினால்‌ 'ஸூக$ி£மம்‌*” * அதிஸ9க்ஷமம்‌ £ 
ஆக இரண்டாய்‌ பிரிக்கப்படுகின்றது. ஸுக்ஷ்மாம்சம்‌ உடலில்‌ உள்ள 
ரக்தாதி ஸகல ஸ்தூல தாதுக்களைப்‌ போவிக்கின்றது. அதிஸூக்ஷ்‌ 
மாம்சம்‌ கண்‌ முதலிய ஐந்து ஞானேந்திரியங்கள்‌ ஓஜஸ்‌ மனஸ்‌, .வாயு- 
பித்த-கபங்களுடைய ஸூக்ஷ்மமான பிரஸாத பாகங்கள்‌ இவைகளை 
விசேஷமாய்‌ போஷிக்கின்றன. 


அன்னரஸத்தின்‌ கிட்டாம்சமானது சரீர தாதுக்களிலிருந்து 
வாயுவினால்‌ பிரிக்கப்படும்‌ : மலாம்சங்களை -- அதாவது வியர்வை, 
மூத்திரம்‌, மலம்‌, கண்‌-காது-மூக்கு-வாய்‌ துவாரங்களில்‌ உண்டாகும்‌ 
மலங்கள்‌, . ஸ்தரலமான வாயு-பித்த சிலேஷ்மங்களுடைய மலங்கள்‌ 
இவைகளைப்‌ போலிக்கின்றது. 


மனிதர்‌ முதலிய ஸகல ஜீவ சரீரங்களும்‌ அன்னத்திலிருந்து வந்த 
தாதுக்களாலும்‌ மலங்களாலும்‌ ஆக்கப்பட்டவை. அந்த தாதுக்களும்‌ 
மலங்களும்‌ குடலில்‌ அக்‌னியினால்‌ பக்குவம்‌ செய்யப்படும்‌ ஆஹாரத்‌ 
தின்‌ ஸாரங்களின்‌ பிரஸாதங்களால்‌ தாதுக்கள்‌, மனஸ்‌ இந்திரியங்களும்‌ 
மலத்தினால்‌ மலங்களும்‌ போஷிக்கப்படுகின்றன, தேஹம்‌ ஆரோக்கிய 
. மாய்‌ புஷ்டியாய்‌ வளருவதற்கு ஆஹாரந்தான்‌ பிரதான காரண 
மாயிருப்பதால்‌, உண்ணப்படும்‌ உணவுப்பண்டங்கள்‌ மிகப்‌ பரிசுத்த 
மாயும்‌, ஸத்து நிறைந்ததாயும்‌, ஹிதமாயும்‌, மிதமாயும்‌ இருக்க 
வேண்டும்‌. உணவைப்‌ பக்குவம்‌ செய்யும்‌ குடல்‌ அக்கினி மந்த 
மாகவோ தீக்ணமாகவோ இல்லாமல்‌ ஸமமாய்‌ காப்பாற்றப்பட 
வேண்டும்‌. இதற்கு சாப்பாட்டில்‌ அநுஸரிக்கவேண்டிய நியமங்கள்‌ 
தவறாமல்‌ அநுஷ்டிக்கப்படவேண்டும்‌. இவையெல்லாம்‌ ஒழுங்காயிருந்‌ 
தால்‌ தேஹம்‌ :நோயற்று பலம்‌ புஷ்டி தேஜஸ்‌ ஓஜஸ்ஸ- - மேதை 
சுளுடன்‌ விளங்கும்‌. ஒழுங்கு தவறினால்‌ நோய்கள்‌ சரீரத்தைப்‌ 
பீடிக்கும்‌. ஆதலால்‌ உடல்‌ மனஸ்ஸுகளின்‌ நோயின்மையும்‌, நோய்‌ 
களும்‌ ஆஹாரத்தில்‌ பிரதிஷ்டிதமாய்‌ இருப்பதால்‌, ஆஹார விஷயத்‌ 
தில்‌ எல்லா வகைகளிலும்‌ எப்பொழுதும்‌ கவனமாய்‌ பரிசுத்தமான 
ஆஹாரங்களையே முறை தவறின்றி அருந்தவேண்டும்‌. 


ஆத்திரேயருடைய இந்த நீண்ட ஆஹார விவரத்தைக்‌ கேட்‌ 
டதும்‌ சிஷ்யர்‌ அக்கினிவேசருக்கு ஒரு முக்கிய ஸந்தேஹம்‌ உண்டாக, 
குருவைக்‌ கேட்கிறார்‌ -- நீங்கள்‌ சொன்ன ஆஹார முறையில்‌ ஒரு 


52 ்‌ ஆத்திரேய அக்கினிவேச...... ஆரோக்கியம்‌-- 


தவறுதலும்‌ இன்றி ஆஹாரத்தை ஸதா சாப்பிட்டுக்கொண்டிருக்கும்‌ 
மனிதர்கள்‌ பலர்‌ வியா திகளினால்‌ பீடிக்கப்படுகன்றனர்‌. அஹாரத்தில்‌ 
முறை தவறி நடக்கின்றவர்களும்‌ பலர்‌ சொஸ்தராயிருக்கின்‌ றனர்‌. 
இந்த இரண்டையும்‌ நாம்‌ பிரத்யக்ஷமாய்‌ பார்க்கின்றோம்‌. ஹிதமான 
உணவினால்‌ ஆரோக்கியமும்‌ அஹிதமான உணவினால்‌ வியாதியும்‌ 
சரீரத்தில்‌ ஏற்படுகின்றது என்ற கொள்கை எப்படி சரியாகும்‌? என்று. 


ஆத்திரேயர்‌ பதில்‌ கூறுகிறார்‌ --: ஹித மித சுத்த ஆஹாரம்‌ 
ஆரோக்கிய காரணம்‌. விபரீத ஆஹாரம்‌ ரோக காரணம்‌ என்ற 
விதிக்கு எங்கும்‌ விலக்கு கிடையாது. ஹிதாஹார ஸேவிகளுக்கு 
வியாதிகள்‌ ஏற்படுவதற்கும்‌, அஹிதாஹார ஸேவிகள்‌ ஆரோக்கிய 
மாய்‌ இருப்பதற்கும்‌ காரணம்‌ -- ஆஹாரம்‌ ஒன்றுமட்டுந்தான்‌' 
ரோக-ஆரோக்கியங்களைச்‌ செய்கின்றது என்பதில்லை. ரோகங்களுக்கு 
(வேறு காரணங்களும்‌ இருக்கின்றன. அவையாவன - மழை, பனி 
வெய்யில்‌ காற்று பருவ காலங்களுடைய சீர்கேடு, காது தோல்‌ 
முதலிய ஐந்து இந்திரியங்களுச்கும்‌ கேட்டல்‌, தொடுதல்‌, பார்த்தல்‌, 
சுவைத்தல்‌, முகருதல்‌ ஆகிய விஷயங்களுக்கும்‌ உள்ள சேர்க்கையில்‌ 
ஏற்படும்‌ ஒழுங்கின்மை, மனதில்‌ ஏற்படும்‌ காமம்‌ கோபம்‌ துரோஷம்‌ 
லோபம்‌ அஸுூயை பொறுமை முதலியவை, பூர்வ ஜன்மங்களில்‌ 
செய்த பாபச்‌ செயல்கள்‌ இவை ஒவ்வொன்றும்‌ வியாதிகளுக்குக்‌ 
காரணங்கள்‌ தான்‌. 


இந்தக்‌ காரணங்களில்‌ பருவகால விபரீதங்களையும்‌ பூர்வஜன்ம 
பாபங்களுடைய பலன்களையும்‌ மனிதரால்‌ தடுத்துக்கொள்ளவே முடி 
யாது, அறுபவித்தே . தீரவேண்டும்‌. ஹிதாஹார ஸேவிகளுக்கும்‌ 
நோய்கள்‌ ஏற்படுவதற்கு மேற்கூறியவைகள்தான்‌ முக்கிய 
காரணங்கள்‌, 


அஹிதாஹார உபயோகிகளுக்கு உடல்‌ நலம்‌ உடனே கேடுறாத 
தற்குக்‌ காரணமாவது - அவர்களுடைய தேஹ பொதுபலம்‌ இயற்கை 
யாக பிறவியிலிருந்து நல்ல திருடமாய்‌ வியாதி எதிர்ப்பு சக்தி கொண் 
டுள்ளதாயிருக்கலாம்‌. ஆஹார அபத்தியமும்‌ அதிகம்‌ இல்லாமல்‌ 
அல்பமாயிருக்கலாம்‌. மிக திருட சரீரிகள்‌, வியாயாம - பிராணாயாம 
சிலர்கள்‌, தீகஷ்ணமான அ௮க்கினிதீப்தியுள்‌ளவர்கள்‌ இவர்சளுக்கு அபத்‌ 
திய ஆஹாரம்‌ விசேஷமாய்‌ அபததியம்‌ ஸேவித்த உடனே, அந்த 
ஸமயம்‌ நல்ல சுப இரஹங்கள்‌ இருந்தாலும்‌, உடல்‌ நலம்‌ கேடுறுவ 
தில்லை. இதனால்‌ பத்திய ஆஹாரத்தினால்‌ விசேஷப்‌ பயன்‌ இல்லை 
என்று எள்ளளவும்‌ கருதமுடியாது. இயற்கை பலமும்‌ வியாயாம 
பிராணாயாமாதிகளால்‌ செயற்கை பலமும்‌ உள்ளவர்களும்‌ அஹித 
ஆஹாரங்களைத்‌ தொடர்ந்து சில நாட்கள்‌ உபயோகித்தால்‌, அவர்க 


மார்ச்சு--1979 ஆத்திரேய அக்கினிவேச...... 93 


ளுடைய உடலும்‌ வியா இகளினால்‌ பீடிக்கப்படுவது நிச்சயம்‌ மேலும்‌ 
மனிதரால்‌ தடுத்துக்கொள்ள முடியாத பருவ காலங்களுடைய 
விபரீதங்களால்‌ தொழிற்சாலைகள்‌ ரயில்‌ பஸ்‌ விமானாதிகளின்‌ சழிவுப்‌ 
பொருள்களினால்‌, காலரா கபஸந்நிபாத வீஷம ஜ்வரங்கள்‌ முதலியன 
ஓட்டுவாரொட்டி நோய்களாக ஏசுகாலத்தில்‌ நாடெங்கும்‌ பரவும்‌ 
ரோகங்களால்‌ ஹிதாஹார ஸேவிகளுக்கு உடல்‌ ஆரோச்கியம்‌ பா திக்‌ 
கப்படுவதில்லை. பாதிக்கப்பட்டாலும்‌ வியா தி மிக மிருதுவாய்‌ இருக்‌ 
கும்‌. எளிதில்‌ விலகிவீடும்‌ சரீர பலம்‌ அதிகம்‌ குன்றாது- அஹிதா 
ஹார ஸேவிகளுக்கோ எந்த ரோகமும்‌ கடுமையாக உண்டாகும்‌. 
சீக்கிரம்‌ நிவிருத்தியாகிறதில்லை. பிறகும்‌ சரீர துர்ப்பலம்‌ வெகுகாலம்‌. 
நீடிக்கிறது. 


இவ்விதம்‌ நாம்‌ நிரம்ப பார்ப்பதினால்‌, ஹிதாஹாரம்‌ நன்மை, 
அஹிதாஹாரம்‌ தீமை என்பதில்‌ ஐயமில்லை. 


K 
ESE EA ES ESO DA 
நியூ லக்ஷம்‌ டிஸ்பென்ஸரி 
(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. 


ட அ. 


சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 


செய்யப்படும்‌. 


வைத்யார்‌ 
11, வைத்யநாதன்‌, 6.1, P. 


றி டட 909 ஓ றி றி றி 


இ 
ப குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 


டூ 


வ றி EERE 


54 ஆரோக்கியம்‌ 


VEGETARIANISM 


By Daniel Grotta~Kurska- 
(Herald of Health. December 1978) 


ப 


The register of vegetarians reads like a Diversified 
“Who's Who’': Voltaire, Milton, Newton, Shelley, 
Schweitzer and George Bernard Shaw were all vegetarians, 
to mention only a few. “I hold flesh foods to be unsuited 
for our species”, said Mahatma Gandhi. “We err in 
copying the lower animal world if we are superior to it.” 


Is a vegetarian diet nutritionally sound ? 


It certainly did’nt heart the Danes during World War I, 
when Denmark virtually became a meatless country 
because of the British Naval blockade. Nutritionists who 
studied the Danish people during the war concluded that 
their general health had significantly improved. Similarly, 
Norway, had to adopt a largely vegetarian diet during 
World War 11, and there was a significant drop in heart 
disease. Both nationg however, reverted to meat diets as 
soon as the crisis passed and subsequent studies showed 
that the temporary health advantages noticeably subsided. 


Non-vegetarians have been conditioned to believe that 
only meat-based diet can provide the adequate nutrition 
necessary for good health. Until recently, even many 
scientists were accustomed to classifying meat as “ first 
class” protein, and vegetables as “second class” proteins 
thereby implying non-animal sources of protein were some- 
how inferior in quality. The most current medical and 
scientific evidence, however, indicates that 


1. Man can subsist perfectly well on a proper non-flesh 
dict ; 


2 Statistically, vegetarians are slimmer, healthier, and 
may live longer than meat-eaters; 


மார்ச்சு-1970 VEGETARIANISM 95 


3. Meat-especially if eaten in large quantities may be 
harmful to ‘the body : 1 


4. Protein from non-flesh foods can be an adequate 
nutritional substitute for meat protein. 


The importance of Protein 


Protein is essential to life. It is the substance that the 
body uses to build and replenish its organs, skin, cartilage, 
nails, hair, muscles and the organic frame work of the 
bones. The proteins that our bodies use are composed of 
22 amino acids, not all of which must come from the diet. 
The human metabolic system can synthesize (combine by 
uniting chemical elements) 14 of these 22 amino acids, but 
the remaining eight must be obtained from food sources 
outside the body. Hence they are named the essential 
amino acids. 


To be useful to a person, the totality of food proteins 
must: be complete - that is, all eight essential amino acids 
must be ingested simultaneously, and in the right propor- 
tion. Incomplete proteins cannot be used to build muscle 
and tissue; they often end up as a stored fat or are utilized 
for energy. * 


Meat is a complete protein because all eight essential 
amino acids are present in the proper proportion Vegeta- 
ble foods, however, may be incomplete proteins, lacking 
the minimum requirement of one or more of these eight 
amino acids. 


But it is possible to satisfy your protein needs by a 
proper intermixing of vegetable proteins, according to 
Edward Speckmann, Ph.D. director of the nutrition 
research programme for the National Dairy Council of the 
U.S.A. "You have to be careful and make sure you use 
the right combinations”, explains Dr. Speckmann. “It's 
simply easier to meet your protein needs with animal 
foods, such as meat, milk and eggs.” 


மத்‌ ‘ VEGETARIANISM ஆரோக்கியம்‌ 


In “ Diet for a Small Planet’ Francis Moore Loppe 
offers some suggestions for combining vegetables to good 
advantage. Wheat, which has a deficiency in the amino 
acid lysine but an abundance of sulphur-containing amino- 
acids, can be combined with beans, which have the oppo- 
site enrichment combination. Taken together, they com- 
plement each other (௦ form a “‘ complete” protein. 


“Certainly some vegetable proteins, if fed as the sole 
source of protein, are of relatively low value for promoting 
growth,” the editors of the British Medical Journal, Lancet 
wrote in 1959. “ But many field trials have shown that 
proteins provided by suitable mixtures of vegetable origin 
enable children to grow as well as children with milk and 
other animal protein.” 


What all this means is that, in general one needs to eat 
proportionately Jess meat in order to obtain the same 
amount of useable protein than if relying on vegetable 
sources. but that no-flesh alternatives are perfectly 
adequate. Balanced against this however, are disadvan- 
tages of a heavily meat-laced diet. 


Advantages of meatless diet 


The first problem most meat - eaters face is not a defi- 
ciency of proteins but an excess Nutritionists have esta- 
blished that a man weighing 70 kg. needs 43:1 grammes of 
useable proteins and 2,800 calories per day for adequate 
nutrition; a woman weighing 58 kg. also needs 43:1 gram- 
mes of protein, but only 2,000 calories. 


A number of nutritional studies have concluded that 
1௨௦௦, lacto-ovo, and pure vegetarians who eat a proper diet, 
consistently meet their protein and caloric needs but do 
not significantly. exceed them. Most meat eaters, however, 
co isistently exceed their limits and as a consequence, tend 
to weigh more 


“Forty per cent of the fat in our diets eomes from 
meat,” says Dr Frederick Stare, Chairman of the Depart- 
ment of Nutrition at the Harvard School of Public health. 


மார்ச்சு-1979 VEGETARIANISM ர: 


Meat is about four per cent saturated fat or cholesterol. 
With the exception of eggs, non-fish foods have no choles- 
terol. The consequences of following meat and non-meat 
diets were measured ina study’ conducted by Dr. Fredérick 
Stare mentioned above, and: Dr. Marvyn Hardinge, Dear 
of the Lomalinda ‘School of Health, Loma Linda,’ Califor= 
nia'The results showed'that vegetarians had ‘consistently 
lower levels of serum cholesterol than did meat eaters. ! 


Some studies indicate a strong correlation between a 
meat diet and cancer of the colon. “ Animal protein tends 
to create anaerobic bacteria in the intestinal tract, and 
these anaerobic bacteria tend to convert bile acids into 
carcinogenic compounds,” explains V: D. Regista, Ph.D. 
Chairman of the nutrition department of the Loma Linda 
School of Health. 


And there are some indications that meat is highly 
susceptible to Bacteria'growth and food spoilage. 


Meat eaters may also be bothered by poor absorbtion 
and elimination. .Food with a low: fibre content, such as 
meat, moves sluggishly through the digestive tract, making 
stools dry and hard'to pass. But vegetables retain mois- 
ture and bind waste bulk for easy passage. 


Anthropological evidence 


But still the question remains: Is a vegetarian diet 
healthier than'a meat diet? Nutritionists have yet to agree 
onan answer. ‘Scientific evidence sugpesting the Superio* 
rity of a vegetarian diet is offered not by: nutritionists, but 
by anthropologists! Field investigations of certain non- 
meat cultures have documented the excellent héalth and 
longevity enjoyed by people such as the Hunzas of Kash- 
mir mountains and the Otomi Indian of ‘Central Mexico. 
Heart diseases and many forms of cancer appear to be 
Western diseases in that they are practically unknown in 
some underdeveloped countries where meat is not part of 
the diet. That lower incidence, however, may result from 
the very different life-style. : 


58 VEGETARIANISM ஆரோக்கியம்‌ 


A Significant Study 


In 1975, the National Institutes of Health (NI H) in the 
United States of America began a million-dollar five year 
study to determine what role vegetarianism’ plays in 
health. The subject: 100,000 Seventh-day Adventists 
who do not drink or smoke, and who generally follow a 
meatless diet and use limited amounts of coffee and tea. 


“Our studies have revealed that the Seventh-day Adven-, 
tists vegetarians are healthier than the average Califor- 
nian,” says Dr. Mervyn Hardinge. “ There is virtually no 
lung cancer—in fact, a lower incidence of all forms of 
cancer. Heart disease is significantly less and, when it 
does occur, it is an average of 10 years later than in other 
Californians. Adventist males live 6°2 years longer than 


the average Californian male, and woman 35 years 
longer.” 


The differences have been substantiated, says Dr. Har- 
dinge. The purpose of the NIH study is to see if they 
are linked, in any way, to a meatless diet. 


Guidelines 


There are a few logic guidelines that nutritionists 
recommend for people who are following, or plan to adopt, 
a vegetarian diet: 


* Replace meat with increased intake of legumes, nuts 
and meat substitutes such as textured vegetable problem 


(TVP). 
* Eat more grains and cereals. 


* [nt a salad every day, adding such things as raw 
carrots, beetroot, and dried fruits. ப்‌ 


மார்ச்சு-1979 VEGETARIANISM 59 


* Include cottage cheese, curd, and low fat milk in your 
daily diet, and restrict eggs to no more than four per week. 


* To retain vitamins and minerals, cook vegetables for 
the shortest time and in as little water as possible. 


Pure vegetarians (vegans) should make a special 
effort to: 


* Increase their intake of leafy green vegetables. 


* Increase general caloric intake, eating more of every- 
thing. 


* Use either fortified soya milk preparations or take 
some form of Vitamin B-12 supplement. 


Kk 
ர்‌ ன்‌ ததத த்தி 
| சுத்தமான பவழம்‌, காஷ்மீர்‌ குங்குமப்பூ, கோரோசனை 


மற்றும்‌ உயர்ந்த மருந்து சரக்குகள்‌, ஆயுர்வேத 


- அடியிற்கண்ட விலாசத்திற்கு எழுதவும்‌ -- 


BHANOT BROTHERS (Regd.) 


| 
Wholesale Indian Drugs Merchants 
LUDHIANA (PUNJAB) 
1] PIN: 141008 
] OFFICE - 21460 


GRAM: Bhanot Bros. PHONE! Rs, 29692 


| 
8 
மருந்துகள்‌ முதலியவைகட்கு | 
| 


60 ஆரோக்கியம்‌-- 


முள்ளங்கி 


முள்ளங்கி,  முள்ளாங்கி, முல்லாங்‌க, மூலகம்‌ என்று நான்கு 
பெயர்களிலும்‌: தமிழ்‌ வைத்திய நூல்களில்‌ இந்தக்‌ கிழங்கு படிக்கப்‌ 
படுகின்றது. ஸம்ஸ்கிருதத்தில்‌ மூலகம்‌ என்ற ஒரே பெயர்தான்‌ 
பிரஸித்த இரந்தங்களில்‌ காண்கிறது. இது பாரத தேசத்தில்‌ எல்லா 
பிரதேசங்களிலும்‌ பயிரிடப்பட்டு வருகின்றது, முள்ளங்கி சிவப்பு 
வெளுப்பு என்று இரு வகையுண்டு. இரண்டுக்கும்‌ குணங்கள்‌ ஒன்றா 
கவே உள்ளன. 


முள்ளங்கி உடலுக்கு பல நன்மைகள்‌ தரும்‌ ஸத்து நிறைந்த 
ஆகாரம்‌. : இதன்‌ தனித்தனி பாகங்கள்‌ ' குறிப்பிட்ட வதி ய்‌ 
தோஷங்களையும்‌ சமனம்‌ செய்கின்றன. 


இலையின்‌ தணி குணம்‌ 


சிறுநீர்‌ உத்பத்துயைப்‌ பெருக்கி “அச்மரி”? எனப்படும்‌ மூத்திரப்‌ 
பையில்‌ உண்டாகும்‌ மணல்‌ கற்களை வெளிப்படுத்தும்‌. இளம்‌ இலைகளை 
கொஞ்சம்‌ உப்பு சேர்த்து அப்படியே மென்று சாப்பிடலாம்‌. சாறு 
பிழிந்தும்‌ குடிக்கலாம்‌. ச 


புஷ்ப விதைகளின்‌ குணம்‌ 


புஷ்ப விதைகள்‌ கபவாத தோஷங்களை சமனம்‌ செய்யும்‌. தோல்‌ 
வியாதிகளில்‌ சொறிசிரங்கு அரிப்புள்ள இடங்களில்‌ அரைத்து லேபம்‌ 
செய்ய உபயோகம்‌. விதையின்‌ சூர்ணம்‌ மாதவிடாய்‌ ரக்த ஸ்ராவக்‌ 
கட்டைப்‌ போக்கி, உத்பத்தியை அதிகமாக்கி சீர்செய்யும்‌. விதை 
யைப்‌ பாலுடன்‌ சேர்த்து சாப்பிட சுக்கிலத்தின்‌ சொப்பன ஸ்ரா 
வத்தை நிறுத்தும்‌. விந்துவைக்‌ கட்டும்‌. சக்தி அதிகரிக்கும்‌, விதையை 
மருந்துக்‌ கடையிலிருந்து வாங்கி ஜனங்கள்‌ தானாகவே தப ஹத்‌ 
கள்‌. தாதுபுஷ்டி லேஹியங்களிலும்‌ சேர்கின்றது. 


கிழங்கின்‌ குணம்‌ 


சுவை - உறைப்பு அதிகம்‌. கசப்பு குறைவு. ஹிருதயத்திற்கு 
பலம்‌ தரும. உண்ணுவதற்கும்‌ திருப்தி ருசிகளைச்‌ செய்யும்‌. அக்கீனி 
தீப்தியாகும்‌ மிகவும்‌ இளசாயுள்ள கிழங்கு ஆஹாரத்‌ தினாலேயே 
மூன்று தோஷங்களையும்‌ சமனம்‌ செய்யும்‌. மிக எளிதில்‌ ஜீர்ணமாகும்‌. 
சிறந்த பத்தியம்‌. மலம்‌ மூத்திரங்களை சீராகக்‌ கழிக்கும்‌. பச்சை 


மார்ச்ச—1979 முள்ளங்கி 61 


யாகவே கடித்து சாப்பிடலாம்‌. வேகவைத்தும்‌ சாப்பிடலாம்‌. நன்‌ 
டுய்‌ முற்றிய கிழங்கு உறைப்பு அதிகமுள்ளது. குருகுணம்‌, ஜரியாது. 
மலத்தைக்‌ கட்டும்‌. முற்றினதை வேகவைத்து நெய்‌ அல்லது எண்‌ 
ணெயில்‌ வதக்கி சாப்பிட்டால்‌ கெடுதல்‌ செய்வதில்லை. மூன்று 
தோஷங்களுக்கும்‌ நல்லதே. அதிகம்‌ முற்றாத கிழங்கைத்‌ துண்டங்க 
ளாக்கி வெய்யிலில்‌ உலர்த்தி சூர்ணம்‌ செய்து உபயோகிக்கலாம்‌. 
கப வாதங்களைக்‌ கண்டிக்கும்‌. 


மருந்தாக நோய்களில்‌ உபயோகம்‌ 


முள்ளங்கியின்‌ பஞ்ச அங்கங்களையும்‌ ஈரமாகவே அனலில்‌ 
பொசுக்கி சாம்பலாக்கி ஜலத்தில்‌ கரைத்து ஒருநாள்‌ வைத்திருந்தால்‌ 
அடியில்‌ அதன்‌ உப்பு படிந்திருக்கும்‌. அதை உலர்த்திக்கொள்ள 
வேண்டியது, இது க்ஷ£ரகுணம்‌ கொண்டது. யகிருத்பிலீஹ (Liver 
Spleen) விருத்தி ஜலோ தர நோய்களில்‌ கோமூத்திரத்துடன்‌ உபயோ 
இக்க சீக்கிரம்‌ சமனமாகும்‌. 


பச்சை முள்ளங்கியின்‌ சாறு சேர்த்து தயாரித்த கடுகெண்ணெய்‌ 
அல்லது வேப்பெண்ணெய்‌ காதுக்‌ குத்துவலியைப்‌ போக்கும்‌. தனிச்‌ 
சாறு காமாலையை சமனம்‌ செய்யும்‌. 


காய்கறிகளில்‌ புஷ்டி ஸத்து லகு குணம்‌ ஜீர்ணசக்தி ஸ்ரோதஸ்‌ 
சுத்தி ரக்த விருத்தி ஆகிய எல்லா நற்குணங்களும்‌ சேர்ந்துள்ள வஸ்து 
முள்ளங்கி. இளசான முள்ளங்கிக்‌ கிழங்கை ஆகாரத்தில்‌ அடிக்கடி. 
சாப்பிட்டுக்கொண்டிருத்தல்‌ ஆரோக்கியத்தின்‌ பாதுகாப்பிற்கு மிக 
உபயோகம்‌. 


உள்ளிப்பூண்டு வெங்காயங்களில்போல்‌ மனதின்‌ ரஜோகுணங்களை 
அதிகரிக்கச்‌ செய்யும்‌ துர்க்குணம்‌ முள்ளங்கியில்‌ கிடையாது. ஆனாலும்‌ 
சிஷ்டாசாரஸம்பிரதாயத்தில்‌ சிலர்‌ முள்ளங்கியை அறவே சாப்பிடு 
கிறதில்லை, சிலர்‌ ஏகாதசி அமா பூர்ணிமா பர்வம்‌ போன்ற விரத 
இனங்களில்‌ மட்டும்‌ ஒதுக்கி, சாதாரண நாட்களில்‌ சாப்பிடுகின்‌ றனர்‌, 
சில பெரியோர்கள்‌ சொல்லுகின்றனர்‌ - சிவப்பு முள்ளங்கிக்குத்தான்‌ 
தோஷம்‌, வெள்ளைக்குக்‌ கிடையாது. விருதமல்லாத நாட்களில்‌ 
வெள்ளை முள்ளங்கியை தாராளமாய்‌ புசிக்கலாம்‌. தோஷ சங்கை 
வேண்டாம்‌ என்று. 

kx * 


62 ்‌ ஆரோக்கியம்‌ 
ஆயுளின்‌ லக்ஷணம்‌ - (9) 


சென்ற இதழில்‌ தீர்க்காயுஸ்‌, மத்திய ஆயுஸ்‌, அல்பாயுஸ்களை 
அறிவிக்கும்‌ உடலமைப்புகளை பொதுவாக பெரிய அங்கங்களுடைய 
விஸ்தாரங்களால்‌ குறிப்பிட்டு ஆயுளின்‌ லக்ஷணங்கள்‌ கூறப்பட்டன. 
இவ்விதழில்‌ அங்கங்கள்‌ பிரத்யங்கங்களுடைய நீளம்‌ அகலம்‌ அளவுகளை 
அங்குலங்களால்‌ கணக்கிட்டு ஆயுளின்‌ லக்ஷணம்‌ விவரிக்கப்படுகிறது. 
அங்கங்கள்‌ -- தலை, உடலின்‌ மத்திய பாகம்‌, கை-கால்‌ முதலியன. 
பிரத்யங்கங்கள்‌ -- அவைகளின்‌ சிறிய அங்கங்கள்‌. - 


பிறவியில்‌ சுபாவமாசுவே மனிதர்கள்‌ உயரமாகவும்‌ குட்டை 
. யாயும்‌ இருக்கின்றனர்‌. ஆதலால்‌ இருவகையினருக்கும்‌ பொதுவாய்‌ 
அங்குலக்‌ கணக்கு செய்ய முடியாது. அந்தந்த தனிப்பட்ட மனிதரின்‌ 
நடுவிரலின்‌ நடு ரேகையிலிருந்து மேல்‌ ரேகை வரையில்‌: உள்ள அகலம்‌ 
ஒரு அங்குலம்‌ என்று வைத்து நீளம்‌ சொல்லப்படுகிறது. ஆண்களைக்‌ 
காட்டிலும்‌ பெண்களின்‌ உயரம்‌ பொதுவாய்‌ சிறிது குறைவு. 
இருபாலர்சுட்கும்‌ அவரவரின்‌ அங்குலம்‌: கணக்கிற்கு எடுக்கப்பட 
வேண்டும்‌. 


மேலும்‌, பூர்ண யெளவன வயது வந்தபின்பே ஸ்திரீசளுக்கு 
இடுப்பு, குண்டிப்பக்கங்கள்‌ பூர்ண வளர்ச்சியை அடைகின்‌ றன. 
புருஷர்களுக்கும்‌ மார்பு பிரதேசங்கள்‌ பூர்ண வளர்ச்சி பெறுகின்றன. 
பொதுவாய்‌ ஸ்திரீகளுக்கு சுமார்‌ 18 வயதிற்கு மேல்‌, புருஷர்சளுக்கு 
25 வயதிற்கு மேல்‌ யெளவனம்‌ நன்றாய்‌ வந்துவிடுகிறது, ' எல்லா: 
அங்கங்களும்‌ பூர்ணமாய்‌ வந்துவீடுகின்‌ றன. இங்கு கொல்லப்படும்‌ 
அங்குல மானங்களும்‌ யெளவனம்‌ நன்றாய்‌ ஏற்பட்டவர்கட்கே என்று 
நினைவு வைத்துக்கொள்ளவேண்டும்‌. ட 


“காலின்‌ பிரத்யங்கங்களில்‌ -- கால்‌ கட்டை விரலிலும்‌ அடுத்த 
ஆள்காட்டி விரலிலும்‌ 2 அங்குலங்கள்‌. ஆள்காட்டி. விரலிலிருந்து 
நடுவிரல்‌, மோதிர விரல்‌; சுண்டு விரல்‌ மூன்றும்‌ ஆள்காட்டி விரலின்‌ 
நீளத்திலிருந்து 5-ல்‌ 1 பங்கு. அடுத்தது நீளக்‌ குறைவுள்ளவை. 
உள்ளங்காலின்‌ நுனி பாகத்தின்‌ நீளம்‌ 417, அகலம்‌ 6/1, காலின்‌ நடு 
பாகத்தினுடைய நடுபாகம்‌ . நீளம்‌ 4, அகலம்‌. 67, குதிகாலின்‌: 
உயரம்‌ 5. அகலம்‌ 41. விரல்கள்‌ நீக்கி பாதத்தின்‌ உள்புற நீளம்‌ 14/7, 
வெளிப்புறம்‌ 137. குல்பம்‌ (&௦1:16) (பாதமும்‌ காலும்‌ இணையுமிடம்‌) 
முழங்காலின்‌ மேல்‌ ஆரம்ப பாகம்‌, துடையும்‌ முழங்காலும்‌ இணையு 
மிடம்‌ இவைகளுடைய சுற்றளவு 74/1, முழங்காலின்‌ நீளம்‌ 187, 
முழங்காலின்‌ மேல்புறம்‌ நீளம்‌ 327, முழங்காலும்‌ துடையும்‌ சேர்ந்து 


மார்ச்சு_1979 ஆயுளின்‌-லக்ஷணம்‌ -' (2) 63 


மொத்தம்‌ 50. துடையின்‌ மத்தியபரக- சுற்றளவு முழங்காலின்‌ 
நீளத்திற்கு ஸமம்‌ (181). 


அண்டம்‌ (விருஷணம்‌)  முகவாய்கட்டை (0140), காதின்‌ அடி 
பாகம்‌. மூக்கின்‌ இருபக்கங்கள்‌ தனித்தனியே, இரு கண்களுக்கும்‌ 
இடை, இவைகள்‌ 2//. ஆண்குறி சுருங்கியிருக்கும்பொழுது, வாய்‌ 
திறந்தது, புருவங்களுடைய நடுபாகத்தில்‌ ஆரம்பித்து நாஸிகையின்‌ 
நுனி பாகம்‌ மோவாயின்‌ மேல்பக்கம்‌ இணையும்‌ வரையில்‌ உள்ள 
மூக்கின்‌ நீளம்‌. காதின்‌ மடலின்‌ 8ழ்‌-மேல்‌ நீளம்‌, நெற்றியின்‌ அகலம்‌, 
கழுத்தின்‌ பக்கவாட்டு உயரம்‌, இரு கண்‌ கருவிழிகளின்‌ மத்தியில்‌ 
இருக்கும்‌ சிறு பயறு அளவுள்ள இரு துவாரங்களுக்கும்‌ இடையே 
உள்ள இடைவெளி, இவைகள்‌ 4// 7, 


காமசாஸ்திரத்தில்‌ ஹஸ்திநீ, வடவா, மிருத என்று ஸ்திரீக 
ளுடைய யோறி துவாரத்தின்‌ ஆழம்‌ பிரித்துக்‌ கூறம்பட்டிருக்கிறது. 
ஹஸ்திநீ ஸ்திரீயின்‌ யோநி. துவாரத்தின்‌ ஆழம்‌ -12/!, .வடவாவின்‌ 
யோறி 9//, மிரு£யின்‌ யோநி ஆழம்‌ 611. 


ஆண்குறி ஆரம்பிக்கும்‌ இடத்திலிருந்து தொப்புள்‌ வரையில்‌ 
இடைவெளி 12. தொப்புளிலிருந்து ஹிருதயத்திற்கு 12”. ஹிருதயத்‌ 
திலிருந்து கழுத்திற்கு 12''. இரு ஸ்தனங்களுக்கும்‌ நடுவிஸ்தாரம்‌ 12. 
மோவாய்கட்டையின்‌ அடிபாகத்திலிருந்து நெற்றியின்‌ மேல்பாகம்‌ 
முடிய நீளம்‌ 72”, விரல்கள்‌ மூடிய மணிக்கட்டின்‌ மத்தியின்‌ சுற்‌ 
“ளவு 12”, முழங்கையின்‌ மத்திய பாகத்தின்‌ பருமன்‌. 12”, 


முழங்காலின்‌ கெண்டச்சதையின்‌ அடிபாகம்‌ சுற்றளவு 76”. முழங்‌ 
கையின்‌ நீளம்‌ 76, இரு தோள்பட்டைகளுக்கும்‌ இடையே அகலம்‌ 
16”. முழங்கையின்‌ ஆரம்பத்திலிருந்து நடுவிரலின்‌ நுனி: முடிய 
உள்ள நீளம்‌ 24”. (இது ஒரு முழம்‌) மணிக்கட்டுக்கும்‌ முழங்கை 
ஆரம்பத்திற்கும்‌ இடை நீளம்‌ 16", 


துடையின்‌ நடுபாகத்தின்‌ சுற்றளவு 32''. உள்ளங்கையின்‌ நீளம்‌ 
6". அகலம்‌ 4 கைக்‌ கட்டைவிரலின்‌ அடிக்கும்‌ ஆள்காட்டி விரலின்‌ 
அடிக்கும்‌ இடையேயுள்ள நீளம்‌ 5”'. நடுவிரலின்‌ மொத்த நீளம்‌ 5”. 
காது கண்களுக்கு இடை நீளம்‌ 5”, ஆள்காட்டிவிரல்‌ மோதிரவிரல்‌ 
களுடைய நீளம்‌ 45, கட்டை சுண்டு விரல்களுடைய நீளம்‌ 3%”, 

வாயின்‌ அகலம்‌ சீ”. கழுத்தின்‌ சுற்றளவு 20'', மூக்கு துவாரத்‌ 
தின்‌ அளவு 1". ்‌ 

கண்‌ விழியின்‌ மொத்த அகலத்தில்‌ முக்கால்‌ பங்கு கருவிழியின்‌ 
சுற்றளவு. கருவிழியின்‌ 9ல்‌ 1 பங்கு கொண்டது கருவிழியின்‌ மத்திய 


64 ஆயுளின்‌ லக்ஷணம்‌ - (2) ஆரோக்கியம்‌-- 


துவாரம்‌. காதிற்கும்‌ கண்ணின்‌ வெளிப்புறத்திற்கும்‌ மத்திய பாக 
மான பொட்டு என்ற இடத்திற்கும்‌ பிடரி பாகத்தின்‌ மத்தியில்‌ 
கேசம்‌ முளைக்க ஆரம்பிக்கும்‌ இடத்திற்கும்‌ காதின்‌ மேல்புறம்‌ கேச 
' மாந்தத்துடன்‌ சுற்றிவரும்‌ நீளம்‌ 17 அங்குலம்‌. அட்ட கப டது 
11 அங்குலம்‌. 


ஸ்திரீயின்‌ தொப்புள்‌ இடத்தில்‌ இடுப்பு சுற்றளவு 2411, ரட்‌ 
இடுப்பின்‌ சுற்றளவு 1811. 


சரீரத்தின்‌ மொத்த நீள விவரம்‌ உயரத்தில்‌ -- 


பாதம்‌ 177 
குதிகால்‌ 5 
முழங்கால்‌ 24/7 
முழங்கால்‌ முட்டு த 
தொடை 241! : 


ஆண்குறியிலிருந்து தொப்புள்‌ 181! 
தொப்புளிலிருந்து ஹிருதயம்‌ 127 
ஹிருதயத்திலிருந்து கழுத்து 127 
கழுத்து 477 
முகத்தின்‌ உயரம்‌ 12! 
ஆக 120 அங்குலம்‌ மொத்த உயரம்‌ 
குறிப்புகள்‌: பாதத்தின்‌ நீளம்‌ மட்டமாய்‌ பாதம்‌ வைத்திருக்‌ 
கும்பொழுது 14//, மனிதன்‌ நிற்கும்பொழுது பாதவிரல்களின்மேல்‌ 
உயரமாய்‌ நின்றால்‌ பாதத்தின்‌ நீளம்‌ 17/1. இங்கு சரீரத்தின்‌ மொத்த 
உயரம்‌ கணக்கிடும்பொழுது பாதத்தின்‌ உயரம்‌ 11// தான்‌. ஆக 
சரீரத்‌ தின்‌ உயரம்‌ 120 அங்குலம்‌. 


மேலும்‌, புருஷனாயினும்‌ ஸ்திரீயாயினும்‌ அவரவரின்‌ நடுவிரலின்‌ 
மத்திய ரேகையிலிருந்து நுனிவரையில்‌ 1 அங்குலம்‌ என்று வைத்து 
அதன்படிதான்‌ அளவு எடுக்கவேண்டும்‌. 


தவீன வெளிநாட்டு வைத்திய சாஸ்திர முறையில்‌, தேஹத் தின்‌ 
ஆரோக்கியத்தைக்‌ காட்டுவதற்கு இந்த வயதிற்கு இவ்வளவு உயரமும்‌ 
இவ்வளவு நிறையும்‌ இருந்தால்‌ ஆரோக்கியம்‌ என்று காட்டும்‌ 
பட்டிகை இருக்கிறது. மனிதரின்‌ அங்கப்பிராத்யங்கங்களின்‌ பிரத்‌ 
யேசு பாகத்தின்‌ நீளம்‌ பருமன்‌ அளவுகளால்‌ மனிதரின்‌ ஆயுள்‌ தர்க்கம்‌. 
மத்தியம்‌, சொல்பம்‌ என்று அறிவிக்கும்‌ வெகு நுட்பமான பட்டிகை 
மிகப்‌ புராதனமான ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில்‌ மட்டும்தான்‌ 
விஸ்தாரமாய்‌ உபதேசிக்கப்பட்டுள்ளது. 


மார்ச்சு--1979 ஆயுளின்‌ லக்ஷணம்‌ - (2) A 65 


அங்கப்பிரத்யங்கங்களுடைய அள்வுகளை வர்ணித்துவிட்டு, அதன்‌ 
பயனை ஸூசுருதாசார்யர்‌ படிக்கிறார்‌ - 


“ஏர: THAT GATT AT ௭ எண | 
விஸ்ராதாளனின்‌ (௭ எ ௭845௧1 | 
என்‌ என? எற Aiea |” 


(3. ஏ. எ. 35) 


கருத்து - புருஷர்‌ ஸ்திரீகள்‌ இங்கு கூறிய பட்டியல்படி எல்லா 
பிரத்யங்கங்களிலும்‌ அளவு உள்ளவர்கட்கு ஆயுள்காலம்‌ பூர்ணமாய்‌ 
100 ஆண்டுகள்‌ தீர்க்கமாயிருக்கும்‌. சில பிரத்யங்கங்களின்‌ அளவு 
குறிப்பிட்டிருக்கும்படி கொஞ்சம்‌ குறைவு, பல அங்கங்களில்‌ சரியான 
அளவு இருப்பின்‌, அவர்கட்கு மத்யம ஆயுஸ்‌ சுமார்‌ 70 வருஷ காலம்‌ 
நீடிக்கும்‌. சில அங்கங்களின்‌ அளவு சரியாகவும்‌, சில அங்கங்களின்‌ 
அளவு குறைவாயும்‌ இருப்பின்‌ குறைவிற்கு ஏற்றபடி ஆயுளின்‌ அளவு 
சிறிது குறையலாம்‌. 


இந்த பிரத்யங்கங்களின்‌ அளவுகள்‌ மனிதரின்‌ ஆயுள்காலத்தை 
அறிவிக்கும்‌ குறிகளாய்‌ அமைவது போல்‌, மனிதரின்‌ பொருள்‌ ஸம்பத்‌ 
தின்‌ உத்தம மத்ய குறைவுகளையும்‌ காட்டும்‌ லக்ஷணங்களாகவும்‌ 
அநேகமரம்‌ இருக்கும்‌. இந்த அங்க அளவுகள்‌ ஆயுளின்‌ உத்‌.தம-- 
மத்யம--ஸ்வல்பங்களைக்‌ காட்டுவதுபோல்‌ பொருளின்‌ உத்தமா திகளை 
காட்டுவதாக இருக்கிறதில்லை என்பதைக்‌ குறிப்பிடவே *'வித்தம்ச'” 
என்று சுலோகம்‌ சொல்லுகிறது. தீர்க்காயுஸ்‌ உள்ளவர்களுக்கும்‌ 
பொருள்‌ மிகக்‌ குறைவாயிருக்கிறது. 


முக்கியக்‌ குறிப்பு - சாஸ்திரத்தில்‌ சொல்லியபடிக்கு, பூர்வ 
ஜன்ம புண்ணியவசத்தினால்‌ இப்பிறவியில்‌ தீர்க்காயுஸ்‌ லக்ஷணங்கள்‌ 
அங்கப்பிரத்யங்கங்களில்‌ அமைந்திருப்பவரும்‌ ஆரோக்கியத்தையும்‌ 
ஆயுளையும்‌ குறைக்கும்‌ அபத்தியங்களையும்‌ பாப கார்யங்களையும்‌ 
தொடர்ந்து செய்தால்‌, நிச்சயம்‌ தீர்க்காயுஸ்‌ குறையும்‌. இப்படியே 
இப்பிறவியில்‌ மத்தியம ஸ்வல்பாயுஸ்‌ லக்ஷ்ணங்களுடன்‌ ஜனித்தவர்‌ 
கள்‌ விவேசுத்தினால்‌ ஆயுர்வேத உபதேசப்படிக்கு தினசர்யைகளையும்‌ 
ஸதாசாரங்களையும்‌ சிரத்தையுடன்‌ தொடர்ந்து செய்தால்‌, இவர்‌ 
களுக்கு மத்யம ஆயுஸ்‌ தீர்க்க உத்தம ஆருஸ்லாகும்‌, சொல்ப 
ஆயுஸ்ஸும்‌ தீர்க்காயுஸ்ஸாவது நிச்சயம்‌, 


x 


66 (29. லாகின்‌ Mains ஆரோக்கியம்‌-- 


பேனும்‌ ஈறும்‌ 


அடர்த்தியாக வளர்ந்த கட்டைக்கேசம்‌, ஸ்நானம்‌ செய்தபின்‌ 
தலையை நன்கு உலர்த்திக்கொள்ளாமல்‌ எண்ணெய்‌ தடவி படிய 
வாரிவிடுவது, மயிர்க்கால்கள்‌ வரண்டு வெடிக்குமளவிற்கு அடிக்கடி 
சோப்பு, நீர்சோப்பு (ஷாம்பூ) முதலியவைகளை உபயோகித்தல்‌. 
இவை அனைத்தும்‌ மயிர்க்கால்களில்‌ புழுக்கக்தை தந்து வியர்வைக்‌ 
கசிவை உண்டாக்குகின்றன. இக்கசிவுடன்‌ அழுக்கு சேரும்போது 
பேன்‌ உண்டாகி, அது தன்னிருப்பிடமாக மயிர்க்கால்களை 
சென்றடைய அங்கு புண்‌ சிரங்கு உண்டாகின்றது. 


இந்த ஜீவஜந்துவைக்‌ கொல்ல பல உபாயங்கள்‌ கையாளப்படு 
கின்றன. டெட்டால்‌ போன்ற கிருமிநாசினி திரவங்களைத்‌ தலைமயிர்க்‌ 
கால்களில்‌ படும்படிச்‌ செய்து பிறகு ஸ்நானம்‌ செய்வது, தேங்காய்‌ 
எண்ணெயில்‌ சூடத்தைக்‌ கரைத்து மயிர்க்கால்களில்‌ தடவிக்கொள் 
வது, கற்பூரதைலம்‌ (டர்பன்டைன்‌), யூகலிப்டஸ்‌ எண்ணெய்‌ இவை 
களைத்‌ தடவிக்கொள்வது. அடிக்கடி ஷாம்பூ போட்டு ஸ்னானம்‌ 
செய்து அடித்தலை அழுக்கை அகற்றிக்‌ கொள்வது, கரப்பான்‌ புண்களை 
ஆற்றும்‌ மருந்துகளை உள்ளுக்குச்‌ சாப்பிடுவது - இவை முக்கிய 
மானவை. 


பேன்கொட்டை எனக்‌ கடையில்‌ கிடைக்கும்‌ விதையை அரைத்‌ 
துத்‌ தலையில்‌ பூசி சிலமணி நேரம்‌ கழித்து ஸ்னானம்‌ செய்வதுமுண்டு. 
இது சற்று கவனத்துடன்‌ கையாளத்தக்கது. பேன்கொட்டை ஒரு 
விஷமுள்ள விதை. காக்சையைப்‌ பிடிச்ச இந்த விதைத்தூளைச்‌ சா தத்‌ 
துடன்‌ கலந்து தெளிக்க, அதை உண்ட காக்கை உடன்‌ மயங்கி 
விழுந்துவிடுவதுண்டு, ஆகவே பேனைக்‌ கொல்லச்‌ சிறந்ததெனினும்‌ 
அதன்‌ விஷம்‌ நம்மைப்‌ பா திக்காமலிருக்குமா என்பதையும்‌ கவனித்து 
ஜாக்கிரதையாக உபயோகிக்கவேண்டும்‌. சரங்குள்ள தஃயில்‌ இதை 
அரைத்துப்‌ பூசும்போது சிலருக்கு முகம்‌ வீங்கி சிரங்குகளில்‌: இசிவு 
வேதனை ஏற்படுவதுண்டு. சிரங்குள்ளபோது இதை உபயோதிப்பது 
தவறு, மற்ற சமயங்களிலும்‌ இதை அரைத்துப்‌ பூசி குளிக்கும்போது 
முகத்தில்‌ இந்தக்‌ கலவை படாமல்‌, ' மல்லாந்து படுத்து ஸ்னானம்‌ 
செய்வதுதான்‌ நல்லது. 


கரர்வாதீ தைலம்‌: என்றொரு தைலம்‌. அருகம்புல்லை அலம்பி 
1 இலோ எடுத்து நன்கு இடித்து நான்கு லிட்டர்‌ ஜலத்தில்‌ போட்டு 
ஒரு லிட்டர்‌ மீதமாகுப்படி கஷாயமாக்கிக்‌ கொள்ளவும்‌, அத்துடன்‌ 
250 மிலிலிட்டர்‌ அளவு தேங்காய்‌: எண்ணெய்‌ சேர்த்துக்கொள்ளவும்‌. 


மார்ச்சு--1979 பேனும்‌ ஈறும்‌ 6T 


அருகம்புல்‌, அதிமதுரம்‌, கமேலா (நாட்டு மருந்துக்‌ கடையில்‌ மஞ்சள்‌ 
கலந்த செந்நிறத்தில்‌ கிடைக்கும்‌.) இவை வசைக்கு 10கிராம்‌ எடுத்து 
அம்மியிலிட்டு ஆட்டுப்பால்‌ அல்லது தேங்காய்ப்பால்‌ விட்டு மையத்‌ 
துவையல்‌ போல அரைத்து எண்ணெய்‌ சஷஈயக்‌ கலவையில்‌ கலக்கி, 
ஜலம்‌ சுண்டும்வரையில்‌ காய்ச்ச எடுத்துக்கொள்ளவும்‌. இதை 
தலைமயிர்க்காலில்‌ படும்படி நன்கு தேய்த்துவர புண்‌ ஆறும்‌. புழுக்கம்‌ 
குறையும்‌. பேன்‌ புழுக்கும்‌ நிலை மாறும்‌. பேன்‌ நிறைய இருக்கும்‌ 
போது அவ்வப்போது ஒரு அவுன்ஸ்‌ - எண்ணெய்க்கு 2-8 இராம்‌ பூச்‌ 
சூடம்‌ (கட்டியாக உள்ளது) அல்லது கால்‌ அவுன்ஸ்‌ யூச்லிப்டஸ்‌ 
எண்ணெய்‌ அல்லது டர்பன்டைன்‌ சேர்த்து. உபயோடிக்க பேன்‌ 
பொல பொலவென உதிரும்‌. பஞ்சகுண தைலம்‌ சேர்த்தும்‌ உப, 
யோகிக்கலாம்‌. ; 


ஷாம்பூ போன்ற அழுச்சுகற்றிகளை அடிக்கடி உபயோகிப்பதைவிட, 
தினம்‌ சாதம்‌ வடித்த கஞ்சியை தேய்த்து ஸ்னானம்‌ செய்வது நல்லது, 
தோலின்‌ மென்மையையும்‌ நெய்ப்பையும்‌ இது நன்கு பாகு 
தோலின்‌ வரட்சியைக்‌ குறைக்கும்‌. . 


மருதோன்றி என்னும்‌ மருதாணியை அரைத்து வில்லை தட்டி. 
தேங்காய்‌ எண்ணெய்யில்‌ குழப்பி திரவம்‌ சுண்டும்‌ வரையில்‌ காய்ச்சி 
தலையில்‌ தடவிவர அடை அடையாக இருக்கும்‌ தலைச்‌ சிரங்குகள்‌ 
ஆறும்‌, குப்பைமேனித்‌ தழையையும்‌ இவ்விதம்‌ தேங்காய்‌ எண்ணெ 
யில்‌ காய்ச்சி உபயோகிக்கலாம்‌, 


கிருமிநாசிளி திரவங்களை உபயோகிக்கும்போ துசுவனம்‌ அவசியம்‌, 
அளவு அறிந்து முறை அறிந்து உபயோகிக்க வேண்டும்‌. உடல்‌, 
ஆடை, படுக்கை விரிப்பு இவைகளில்‌ தூய்மை, தலையில்‌ ஈரம்‌ உலரும்‌ 
வரை கேசத்தைக்‌ கோதி தளரச்‌ சுட்டிக்கொள்ளுதல்‌. நன்கு உலர்ந்த 
பின்‌ எண்ணெய்‌ தடவுதல்‌, ஸ்னானம்‌ செய்யுமுன்பு மயிர்க்கால்களில்‌ 
எண்ணெய்‌ படும்படி தடவி தேய்த்த எ்னானம்‌ செய்தல்‌, ஈரத்தலையில்‌ 
எண்ணெய்‌ தடவாதிருத்தல்‌, உலர முன்னரே இறுகப்‌ பின்லை 
அல்லது முடித்துப்போடா திருத்தல்‌, தலை புழுங்கும்படியுள்ள காற்றுப்‌ 
பிரவேசமற்ற அறையில்‌ தூங்காதிருத்தல்‌, மயிர்க்காம்புகளில்‌ 
வெடிப்பு ஏற்படுமளவிற்கு தலையை வளரவிடாமல்‌ காப்பாற்றுதல்‌, 
பிறர்‌ உபயோகித்த சீப்பு, கொண்டை ஊசி, தலை அலங்கார உபகர 
ணங்கள்‌ இவைகளை உபயோகிக்காமல்‌ இருத்தல்‌, இவைகளை சுவனத்‌ 
துடன்‌ பின்பற்றுபவர்களுக்குப்‌ பேன்‌ உபத்திரவம்‌ ஏற்படாது. : 


ஸூ 


AROGYAM MARCH 1979 Regd. No. M. 7674 
+++ TTY = 


திருச்சி ஆயுர்வேத்க்‌ பூஸ்‌ ன்‌ 


பிரைவேட்‌ ஜிரீடேட்‌ * 
(ஸ்தாபிதம்‌ தத்து த 

விறபனை அண்டு ட்‌ ற்ப ஆபீஸ்‌ 

தர்ர ரி/620002. ட 

2402) “ 

மருந்து தயாரிப்பு: 28-த; தல்‌ ரோடு, 
திருச்சி-520017. (போன்‌: 8660) 


சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு முப்பத்தொன்பது : 
.... ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


31-&, இன்னகடைத்‌ தெரு 


(போன்‌ ௭ 


அய்‌ 


ஹேமப்பிரபா தைலம்‌ 
கேரடைகாலத்தில்‌ ஸ்நானத்திற்கு றந்த ஸ்நான தைலம்‌: 
450 ர. ரூ. 14-00, 225 ற], ரூ. 7-25. 


சுகுமார தைலம்‌ 
குழந்தைகட்கும்‌ சிறுவர்கட்கும்‌ ஏற்ற ஸ்நான தைலம்‌, 
உட்காங்கை, எரிச்சல்‌ இவைகட்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌. 
புஷ்டி, பலம்‌ தரக்கூடியது. 
450 ௩1. ரூ. 14-00. 225 ற]. ரூ. 7-25. 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையில்‌ 
தயாரிக்கப்பெற்ற 
மற்ற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 
க - வைதீதிய ரீதளுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
்‌ ம்‌ ௩ம்பிக்கையான இடம்‌ -- 


7. 5, ஈச்வரன்‌, 1.1.1, 
மானேஜிங்‌ டைரெக்டர்‌, 


ப்ற்றி க கக்ககக்க்க்கைக்க்கக்க௧௬௧௯௬௧௬௧௬௯௧௬௮௧௯௬௧௬௧௯௯௬ ௯௧௯௧௬ ௧௮௬௬௧௮௯௬௯௯ ௮௫௧௬௯௮௬௯௯௭. ௮.௮ ௯.௮ 


ந 


PTE கைக வகை தை அம தட அகவை ர வை 1 மை 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi, and Published by 
Dr, 3, 5, Iswaran, L.I.M, on behalf of the Ayurveda Seva Samiti, 
27, Chinnakadai Street, Tiruchirapalli-620002. 
Editor; V B, Nataraja Sastri, Ayurvedacharya. 
Maaaging Kditor: S V, Radhakrishna Sastri, Ayurveda Siromanl, 
Vaidya Visarada 


